கத்தோலிக்க வாரவெளியீடு  மலர்‌:97 இதழ்‌:24 | வியற்னாம்‌ யுத்த அகதிகளுக்குப்‌ 
( செய்தித்தாளாகப்‌ பதிவுபெற்ற து ) ப 


சத்த்யவேத 
பாதுகாவலனை 


ஆனி 24 _— 1972 
பிரதி சதம்‌ 15 


“ கர்த்தர்‌ தகரத்தைக்‌ காக்காவிட்டால்‌ அதைக்காக்‌கிறவன்‌ கண்விழிப்பது வீண்‌ ” 


. ஆபிரிக்க புறுண்டியில்‌ 
பன்னிரண்டு குருமார்‌ இராணுவ பலி 


ஆபிரிக்க கண்டத்தின்‌ 
மத்தியில்‌ உள்ள தங்கனீக்கா 
ரரிப்பிரதேச த்தில்‌ முன்பு 
பெல்ஜியத்தின்‌ ஆட்‌ சியின்‌ 
கிழ்ப்பட்டிரு்த அவண்டா 
தேசம்‌ 1962-ம்‌ ஆண்டு சுதந்‌ 
தாமடைந்தபின புறுண்டி 
என்னும்‌ சுதேச புதுப்பெய 
ருடன்‌ விளங்கிவந்தது, ஒரு 


அத்மேற்றிராணியார்‌ 
ஆர்ப்பாட்டக்காரரல்ல 
அப்படியல்ல; ஆனால்‌ யாரு 
டைய பிழையாலோ அவர்‌ 
அப்படிக்‌ கருதப்பட்டுவிட்‌ 
டார்‌. அன்ற லண்டன்‌ 
மாநகரில்‌ ஐக்கிய அமெரிக்க 
தேச தூதரகத்துக்கு முன்‌ 
னாலே எதிர்ப்பாட்டக்காரர்‌ 
கள்‌ திரண்டு நின்றனர்‌. ஏற்‌ 
கனவே நெொபெட்ஸ்‌ அடிக 
ளாருடன்‌ ஏனைய கிறிஸ்தவ 
மதத தலைவர்‌ ஒன்பதின்மர்‌ 
- அடங்கிய குழு ஒன்று அத்‌ 
. தூதரகத்துள்‌ அமெரிக்கதூத 
ருடன்‌, அமெரிக்கர்‌ வியற்னா 
மில்‌ வீசும்‌ குண்டுவிச்சை நிற்‌ 
பாட்டுமாறு பேச்சு ஈடாத்தி 
விட்டு வெளியே போகும்‌ 
சமயம்‌ அரப்பாட்டக்கார 
றொபெட்ஸ்‌. அடிகளாரைச்‌ 
. சூழ்ர்துநதின்று கரகோஷம்‌ 
செய்து நிற்க, புகைப்படம்‌ 
கள பிடிக்கப்பட்டுவிட்டன. 
அதிமேற்றிராணியாரையும்‌ 
ஆர்ப்பாட்டக்காசருள்‌ ஒருவ 
சாக்கி விட்டனர்‌ பத்திரிகை 
"யாளர்‌, அதி?மற்றிராணி 
யார்‌ றொபெட்ஸ்‌ லவருடங்‌ 
களுக்குழுன்‌ பம்பாய்நகர 
அதிமேற்றிராணியாராயி 
ருந௮ ஓய்வுபெற்று இப்‌ 
போது இங்கிலாந்தில்‌ வித்‌ 
அவருகிறார்‌. 


கத்தோலிக்க 
வாலை நிகழ்ச்சி 
அலைவரிசை: 
தமிழ்ச்‌ சேவை 7, 
ஞூரயிறு வாரம்‌ 
2-7-72. 
“காலங்களில்‌ வாழும்‌” 
இறைவன்‌ 
யாழ்‌; ஆசனக்கோவில்‌ 
- பங்கு அளிக்கும்‌. . 
இசை-உரைச்‌ சித்திரம்‌ 
தயாரிப்பாளர்‌: 
பிதர ஜோய்‌ நதிசோஸ்ரம்‌ 
நேரம்‌ : 7-1. 50. 
மாலை. 


அணை கவை கனவனை யானவை (ணன வவ வைகை பன்‌ பைகளை வாகை 


இராணுவ வீரராகதிய மிக்‌ 
கொம்பறோ இன்று அங்கே 
ஜனாதிபதியாக ஆட்சிபுரி 
கிறார்‌. அத்தேசத்திலுள்ள 
சனத்தொகையில்‌ 85௪த வித 
தீதோர்‌ கக்கோலிக்கர்‌, ஆட்‌ 
சியின்‌ கொடுமையைச்‌ சகிக்க 
முடியாது அங்கு அண்மை 
யில்‌ சனங்கள்‌ திரண்டெழுக்‌ 
ததை அடக்க இராணுவத்‌ 
தினர்‌ கையாண்ட வன்செயல்‌ 
களால்‌, ஆண்‌, பெண்‌, சிறார்‌ 
சுமார்‌ பல்லாயிரக்‌ கணக்கா 


ஹோர்‌ உயிரிழந்தனரென்றும்‌ 


அவர்களுள்‌ 12சுதேச குரு 
மார்‌ அடகம்கியுள்ளன சன்‌ 
அம்‌ செய்திகள்‌ வத்திக்கா 
னுக்குக்‌ கடைத்துள்ள ௮. 
உடனே பரி. தந்தத உண்மை 
நிலையை அறிந்துவர “(கோர்‌ 
யூனும்‌?? தர்மநிலைய அதிகாரி 
ஒருவராகிய ஹங்கேரி தேச 
லாஜொஸ்‌ கடா அடிகளாரை 
அங்கே அனுப்பியுள்ளார்‌. 
ஆலை, இருவாரங்க ளாக 
அவரிடமிருந்து வத்திக்கா 
னுக்கு ஒரு செய்தியும்‌ எட்ட 


ல 


முதல்‌ நன்ழையும்‌ 


்‌] ஓ 

பரவசங்க்‌ 
பாலவயதில்‌ முதல்‌ நன்மை 
யெறும்‌ பிள்ளைகள்‌ பாவம்‌ 
செய்யாதவர்க ளாயிருப்ப 
தால்‌ முதல்‌ ஈன்மைபெது 
முன்‌ பாவசக்கர் ததனம்‌ 
செய்யவேண்டிய அவசியமற்‌ 
றவர்கள்‌ எனச்்‌லர்‌ அபிப்பி 
சாயப்படுகல்‌ நாம்‌ அறிந்த 
விஷயமே, இவசன எண்ணக்‌ 
தின்படி சிறுபிள்ளைகள்‌ பாவ 
சங்கீர்த்கனம்‌ செய்யு முன்‌ 
திருரன்மையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, பாவத்‌ தப்யற் 
றிய அறிவு ஏற்பட்டபின்‌ 
பாவசங்‌ர்த்தனம்‌ செய்யக்‌ 
கற்பிக்கப்படலாபென்பதே- 
இவ்விஷய தத த தற 
ஆலோசனை செய்தபின்‌ ஆங்‌ 
கில-வேல்ஸ்நாட்டு ஆயர்‌ 
சபையினரின்‌ சார்பில்‌ திட்ட 
வட்டமாகக்‌ கருதினால்‌ 
ஹீனன்‌ கூறியிருப்பதாவது: 
பாலவயதிலேயே இறுவர்‌ 
எது சரி, ௪௮ பிழை என்ப 
தைப்‌ பல கருமங்களி லும்‌ 
உணர்ந்து கொள்கின்றார்கள்‌, 
இந்த உணர்வின்‌ அடிப்படை 
யில்‌ அவர்கள்‌ பாவசக்கர்த்‌ 
கனம்செய்து தம்மைத்திருத்‌ 
திக்‌ கொள்வதற்கு இருகன்‌ 
மையினமுன்‌ பாவசங்கீர்த்த 
னம்‌ செய்துகொள்ளும்‌ நல்ல 
வழக்கம்‌ தொடர்ந்து இருக்க 


ர்த்தனமும்‌ 
கன்னியாஸ்திரிக்கு 
எம்‌.பி. பட்டம்‌ 


அருட்திரு சகோதரி மெள 


றின்‌ ஹேஸ்ற்‌ என்பவருக்கு 
ஆங்கில நாட்டில்‌ மிக மதிப்‌ 
புக்குரிய எம்‌, பி. ஈ, பட்டம்‌ 
அவ. ரது விஞ்ஞான சாஸ்திர 
அறிவின்‌ திறமைக்காகவும்‌, 
அந்த அறிவினால்‌ அவர்‌ செய்‌ 
அவரும்‌ சேவைகளுக்கு 
ஈன்றி பாராட்டுவதற்காகவும்‌ 
இந்த மாகம்‌ மகாராணி 
இரண்டாம்‌ எலிசபேக்‌ அம்‌ 
மையாரின்‌ பிறந்த தினக்‌ 
கொண்டாட்ட ததிலன் னு 
அருளப்பட்ளெளஅ. சகோ 
தரி மெளறின்‌அவர்கள்‌ ஓக்ஸ்‌ 
போட்‌ சர்வகலாசாலையில்‌ 
பெளதிக சாஸ்திரத் துறை 
யில்‌ உழைத்து வருவஅடன்‌, 
பள்ளிக்கூடங்களுக்கான 
| தொலைக்காட்சி நிகழ்ச்‌ 
களில்‌ இவ்விஞ்ஞான த்துறை 
யில்‌ மிக ஆர்வத்துடன்‌ 
சேவை செய்‌ னறார்‌, 


வேண்டும்‌, ஆனால்‌, பாலரின்‌ 
வயதக்குக்‌ தக்கவி தமான 
முறையில்‌ அவர்களை ஆயத்தப்‌ 
படுத்துவது முக்கியமாகும்‌, 


இதுவே சிறந்த வகை 


ஜரோப்பிய தர்மஸ்தாபன 
உபதலைவர்‌ யூவான்‌ மசிப்‌என்‌ 
பவர்‌ தமது ஸ்தாபனம்‌ செய்‌ 
யும்‌ தர்மவேலைகள்‌ ஒருபுதிய 
நோக்கத்துடன்‌ அகிவருவ 
கைக்‌ குறிப்பிட்டிருக்கின்றார்‌, 
அன்பப்படும்‌ ஒரு தேசத்துக்‌ 
கோ அல்லஅ தணிநபருக்கோ 
உதவி கொடுக்கும்பொழுது 
அவவுதவியால்‌ தற்காலிகமா 


Digitized by Noolaham Foundation. 


கத்‌ துன்பத்தை நீக்குவதே 
ரொக்கமில்லா அ அதைக்‌ 
கொண்டு உபயோகித்து நிரா 
தாமாக அத்தன்பத்தைநீக்க 
உதவு வதே. சிறந்ததெனக்‌ 
கொண்டு இக்கொள்கையின்‌ 
அடிப்படையில்‌ தமத தர்மஸ்‌ 
தாபனம்‌ பெரும்பாலும்‌ உத 
விவருவதைக்‌ குறிப்பிட்டிருக்‌ 
கிறார்‌, 


noolaham.org | aavanaham.org 


| பிரித்தானிய 
கத்தோலிக்க சிருரின்‌ உதவி . 


வியற்னாம்‌ தேசத்தில்‌ 
ஈடந்துவரும்‌ யுத்தத்தினால்‌ 
பலவகை இன்னல்களுக்கு 
ஆளாகியிருக்கும்‌ பலலாயிரக்‌ 
கணக்கானோருக்கு ஒரளவு 
உதவி புரியுமாறு உலகின்‌ 
பல பாகங்களிலும்‌ நிதிகள்‌ 
திரட்டப்பட்டு வருகின்றன. 
பிரித்தானிய தேசமும்‌, அல்‌ 
குள்ள கத்தோலிக்கரும்‌ 


இக்கருமத்தில்‌ பெருமுயற்சி 


எடுத்து வருவது பாராட்டு 
தற்குரியது. பிரிக்‌ தானிய 


தேச பளளிக்கூடச்‌ சிறாரின்‌ : 
மூயற்சியின்‌ பயனாக சென்ற 
வாரம்‌ மூவாயிரம்‌ ஆம்கில 
பவுண்‌ பெறுமதியான பணம்‌ 
அதக்தகேச மேற்றிராணிமார்‌ 
நடா ததிவரும்‌ தருமசே 
வைக்கு அனுப்பப்பட்டுள்‌ 
ளஅ, தர்மசிந்தனை பள்ளிக்‌ 
கூடச்‌ சிறார்‌ மத்தியில்‌ வேர்‌ 
கொள்ள வேண்டுமென்ற 
கோச்கத்தோடு அங்கிலநாட்‌ 
டில்‌ இத்தகைய தர்மழுயற்சி 


கள்‌ வளர்ந்து வருகின்றன, 


உயர்‌ கீகிமன்று நீதியரசர்‌ 
ஜயபத்திராணா அவர்களுக்கு 
சம்பத்தீரிசியார்‌ பழையமாணவரின்‌ உபசரணை 


இம்மாதம்‌ 11-ம்‌ திகதி 
இசவ சம்பத்திரிசியார்‌ கல்‌ 
லூரி பழைய மாணவர்சங்கம்‌ 
அக்கல்லூரிப்‌ பழைய மரண 
வரில்‌ ஒருவராகிய. நீதியசசர்‌ 
ஜய பத்திராணா அவர்களுக்கு 
கல்லூரி மண்டபத்தில்‌ இராப்‌ 
போசன விருந்து அளித, 
அவசது உயர்பதவி நியமனத்‌ 
தினால்‌ தமக்குள்ள மகிழ்ச்சி 
யைத்‌ தெரிவித்துக்‌ கொண்‌ 
டனர்‌, விருந்தின்‌ போது 
கல்லூரி அதிபர்‌ அதிவண, 
மஅ.சகாயகம்‌ சுவாமியாரும்‌, 
நீதிபதியின்‌ உடன்மாணவ 
ருள்‌ ஒருவரும்‌ தற்போது 
மேலதிக வடபகுதி அர 
சாங்க அதிபராகக்‌ கடமை 
யாற்றுவ ருமாகி ய ஏ, ஏ; 
ஜோசவ்‌. அவர்களும்‌, நீதிபதி 
யின்‌ பழைய ஆசிரியர்களாகிய 
திரு, எவ்‌, என்‌, ௪. சவிரி 


மூத்த, எம்‌. ஜேக்கப்‌ அவர்‌ 
களும்‌ சொற்பொழிவ £ ற்‌ றி 
நீதிபதியின்‌ குணவிசேஷூல்‌ 
களையும்‌, ஆற்றல திறமைக£ா 
யும்‌ பாராட்டின ர்‌. ஜெய 
பத்திராணா அவர்களுக்கு 
அவரத பழைய: பளஸிக்‌ 
கூடத்திலும்‌ தமிழ்மக்களி 
அம்‌ உளள அன்பு என்றும்‌ 
குறையாத தன்மையுடைய 
தென வியந்துமைக்கப்பட்‌ 
டஅ. நீதிபதியவர்கள்‌ தமது 
நன்‌ றியுளையில்‌ மிக உணர்ச்சி 
யுடன்‌ இப்‌ பள்ளிக்கூடத்து.ச்‌ 
கும்‌, அதன்‌ தலைவர்களுக்கும்‌ 
ஆசிரியர்களுக்கும்‌ தமக்குள்ள 
கடமைப்பாட்டை விளக்கி, 
என்றும்‌ அழியா நன்றியைக்‌ 
கூறித்‌ தம்மைவளர்த்த யாழ்ப்‌ 
பாணத்துக்கு என்றும்‌ பிசமா 
ணிக்கமுள்ள புத்திரனாய்‌ கட 
மையாற்ற வாக்களித்தார்‌. 


முற்றுப்பெறாத விவாக 
விசாரணை முடிவு 


விரைவுபடுத்தும்‌ முறை 

சென்ற வாரம்‌ பரிசுத்த 
தந்தை 0-வது சின்னப்ப 
பாப்பரசர்‌ 
அறிக்கையின்‌ பயனாக, முற்‌ 
அப்பெறாத விவாக விசாரணை 
களின்‌ முடிவு முன்னிலும்‌ 
மிசக்‌ குறைந்த காலத்தில்‌ 
அறியக்‌ கூடியதாக இருக்கின்‌ 
றது. ஒரு விவாகம்‌ முற்றுப்‌ 
பெற்றதா அல்லவாஎன வத்‌ 
திக்கான நடத்தும்‌ விசாரணை 
யில்‌ காலதாமதம்‌ ஏற்படத்‌ 
அம்‌ காரணங்களை ஆராய்ந்து 
அவற்றைக்‌ கூடியளவு அகற்ற 
வழிவகைகள்‌ எடுக்கப்பட்‌ 
டுள்ளஅ. பிரதேச ஆயர்மார்‌ 
இத கருமத்தில்‌ முன்னிலும்‌ 
பார்க்க கூடிய அதிகாரங்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்‌ கின்ற 


னரா. 


விடுத்துள்ள! 


மேலும்‌ ஒரு 

விருத்தாப்பிய குருவானவர்‌ 

இருவா.சக்களுக்கு முன்‌ ஐக்‌ 
கிய அமெரிக்க தேசத்தில்‌ 
80வயது கிசம்பியஒருவர்‌ கத்‌ 
தோலிக்க குருவாக அபிலஷே. 
கம்பெற்ற செய்தியை அறி 
வித்திருந்தோம்‌, இவ்வாரம்‌ 
இத்தகைய நற்செய்தி ஒன்று 
மேலும்‌ கிடைத்திருக்கின்‌ 
றக. ஆங்கில நாட்டிலே 79 
வயதுநிசம்பிய றிச்சட்‌ . முர்‌ 
டாக்‌ என்பவமே இவர்‌. இப்‌ 
பெரியார்‌ கத்தோலிக்க உயர்‌ 
தர பாடசாலைகள்‌ இரண்டின்‌ 
தலைவராகவும்‌ பின் நியாய தந்‌ 
கராகவும கட மையாற்றியவர்‌. 
வழக்கறிஞர்‌ வேலையில்‌ உயர்‌ 
பதவிகள்‌ அவரை வரவழைக்‌ 
தனவெனினும அதை விரும்‌ 
பாது குருபதவியையே அவர்‌ 
தெரி்துகொண்டார்‌. இளம்‌ 
பராயத்திலேயே இவர்‌ மனை 


| வியை இழந்துவிட்டார்‌. 


புளிக்காரம்போன்ற கிறிஸ்தவர்களை உருவாக்கவேண்டும்‌ 


சென்றமாதம்‌ அமலோற்‌ 
பவ மரியன்னையின்‌ தியாகிகள்‌ 
சபைத்தலைவர்மன்றம்‌ ஜோமா 
புரியில்‌ ஒன்றுகூடி அவர்க 
ளுக்கு ஒரு புதிய தலைவசைக்‌ 
தர்ந்தகொண்ட சில தினவ்‌ 
களுக்குப்‌ பின்‌ பரி, தந்‌ைத 


வது சின்னப்ப பாப்பரச 


மைத்‌ தரிசித்து அளவளாவிய 
போ அவர்‌, அப்ப மாவின்‌ 
புளிக்கசாரம்போன்ற நல்ல 
திறிஸ்‌தவர்களைச்‌ சமூகத்தில்‌ 
உருவாக்க அமலோற்பவதியா 
திகள்‌ விசேஷகவனம்‌ எடுத்து 
வர அவர்களைக்கேட்க்கொண்‌ 
டார்‌. 


-. இந்தக்காலத்தில்‌ பெற்றோர்கள்‌ தங்‌ 
கள்‌ பிள்ளைகளைச்‌ சரியான பாதைக்கு. 
நடத்திச்‌ செல்லாததற்குக்‌ காரணம்‌, 
அவர்களே அந்தப்‌ பாதையில்‌ நடக்‌ 
காதது தான்‌. 
_— ஓர்‌ அறிஞர்‌ 


சீத்‌ தியவே தபா துகாவலன்‌ 


௧ இள ப்‌ பத: + 

பூரணத்துவத்துக்கு வழி 

உங்கள்‌ பிதா பூரணமாய்‌ இருப்பது போல்‌ நீங்களும்‌ 
பூரணராயிகுங்கள்‌ "என்பத இறிஸ்‌ அவின்‌ வாக்கு. கிறிஸ்‌ 
தவனின்‌ கடமை தன்‌ வாழ்வைப்‌ பூசணமாக்குவது, இப்‌ 
பூரணத்தவத்தை மனிதனுக்கு அளிப்பது என்ன என்ப 
தைச்‌ சற்றுச்‌ எர்திப்போம்‌. மனித வாழ்வின்‌ இலட்சியப்‌ 
கள்‌ அறம்‌; பொருள்‌; இன்பம்‌, வீடு என்று எம்‌ முன்‌ 
னோர்‌ வகுத்தனர்‌, இந்தப்‌ பொன்மொழி கிறிஸ்‌ தவனு 
டைய வாழ்வுக்கும்‌ பொருந்தும்‌. அறமெனப்பட்ட அ ஒரு 
வனது கடமைகள்‌, நற்செயல்கள்‌, செபங்கள்‌ அடங்கிய 
இறைவாழ்வையும்‌, பொருளெனப்‌ பட்டது தொழில்‌, செல்‌ 
வம்‌, பொலன்‌ முதலியவற்றைக்‌ கொண்ட புறவாழ்வை 
யம்‌, இன்பம்‌ எனப்பட்ட இல்வாழ்வு, பண்பாடு, பொழுஅ 
போக்குகள்‌ முதலியவற்றைக்‌ கொண்ட சுகவாழ்னவயும்‌ 
குமிப்பன வெனக்‌ கொண்டால்‌ இம்மூன்‌ அ அறைகளிலும்‌ 
நிறைவு காணுவதன்‌ மூலம்‌ வீடு என்னும்‌ மோட்சத்தை 
அடைய வழிசெய்து கொள்கிறான்‌, ்‌ 

மனிதன்‌ தனது செபங்கள்‌, கற்செயல்களால்‌ மட்டு 
மன்றி, கனத தொழிலாலும்‌ தான்‌ அனுபவிக்கும்‌ இன்ப 
துன்பல்களாலும்‌ இறைவன அ கோக்கத்திற்குத்‌ தக்கபடி 


, தன்‌ வாழ்வின்‌ பயனை அடைச்அ கொள்ள முடியும்‌, அதில்‌ 


நிறைவைக்‌ காணமுடியும்‌, 

மனித வாழ்வைப்‌ பூசணமாக்குவது இறைவன்‌. ஆகவே 
அறவாழ்வு அல்லது இறை வாழ்வின்றி மனிதன்‌ நிறைவு 
பெற முடியா அ, இறைவனின்‌ அன்புக்காக மேடியாகச்‌ 
செய்யப்படும்‌ ஈற்கிருத்தியங்கள்‌ ஒருவரைப்‌  பூசணப்படுத 
அவன என்பது தானே விளங்குகின்றது. ஆனால்‌ ஒருவன்‌ 
செய்யும்‌ தொழிலும்‌, அவனது பொழுது போக்குகளும்‌ 
நிறைவை அளிக்கும்‌ சாதனங்களெனக்‌ கூறும்போது 
அதற்கு விளக்கம்‌ தேவைப்படுகின்ற அ, 

இறைவனது கோக்கத்தை நிறைவேற்றும்‌ போதெல்‌ 
லாம்‌ மனிதனது செயல்‌ பூரணத்துவத்தை கோக்கி அவனை 
இட்டுச்‌ செல்கிறது. இறைவனது படைப்புப்‌ பணியைக்‌ 
தொடர்ந்து நடத்துவதும்‌, உலகை இன்பகரமான ஒர்‌ இட 


. மாக்குவதும்‌, அந்த இன்பத்தை தானும்‌ அசருவஅம்‌ 


இறைவன்‌ மனிதனிடம்‌ ஒப்படைத்த வே லைகளாகும்‌. 
தொழிலின்‌ மூலம்‌ மனிதன்‌ படைப்பை மேற்கொள்ளு 


-இருன்‌. தனக்கும்‌ பிறருக்கும்‌ வேண்டிய பொருள்களை 


உற்பத்தி செய்தும்‌, புஅக்‌ கருவிகளைக்‌ கண்டு பிடித்தும்‌, 


இறைவனின்‌ படைப்புத்‌ தொழிலை தொடர்ந்து செய்கி | 


றான்‌, இவ்விதமாகவே மனிதன்‌ ஏற்படுத்திய கலைகளும்‌ 
பொழுது போக்குகளும்‌ அவனது உடலுக்கும்‌, உள்ளத்‌ 
அக்கும்‌, இதந்தந்து வாழ்வுக்கு இன்பத்தைக்‌ கொடுக்னெ 
ன, : 

தமக்குப்‌ பணியும்‌ வழிபாடும்‌ இயற்றுவது மட்டு 
மல்லாமல்‌ உலகைத்‌ தொடர்ந்து அபிவிருத்தி செய்யவும்‌, 
உண்மையான இன்பத்தை மறுமையில்‌ மட்டுமன்றி இம்‌ 
மையிலும்‌ காணவும்‌ மனிதன்‌ உழைக்க வேண்டுமென்பது 
இறைவனின்‌ இத்தமாகும்‌, இறைவனுடைய நியதிப்படி 
நடப்பதே ஒருவரைப்‌ பூரணப்படுத்‌அவதற்கு வழியாகும்‌, 
LETTE rp re 


நமது சர்வகலாசாலையில்‌ மதபோதனு பீடங்கள்‌ 


2} | 25 சத்தியவேத பாதுகாவலன்‌ 


- ஆண்டவருடைய திருவிரு 
தயத்தின்‌ ஆலோசனைசளோ 
அவர்கள்‌ ஆன்மாக்களை மர 


ணத்தினின்று விடுவிக்கவும்‌, 


| பஞ்சத்தில்‌ அவர்களுக்குச்‌ 


சவரட்சணை செய்யவும்‌, தலை 
முறை தலைமுறையாக நிலை 
கொள்ளும்‌ (32-ம்‌ சங்கம்‌ 
11, 19), நீதிமான்களே அக 
மகிழுங்கள்‌ ; அவரைப்‌ புகழ்க்‌ 
அ ஏத்துங்கள்‌என்று சக்க 


தங்கள்‌ இன்னுரை புகல்கின்‌ 
க ட 


இறைவன்‌ மனிதர்மேல்‌ 
கொண்டுள்ள மாருத அன்பி 
னால்‌. பாவிகளின்‌ மீட்புக்கா 
கத்‌ தமது ஏகசு தனை இவ்வுல 
இற்கீந்தார்‌. பாவிகளின்‌ நிமித்‌ 
தம்‌ சிலுவையிற்‌ பலியான 
யேசுவின்‌ மதுரமான இருத 
யம்‌ மானிடரின்‌ அக்கிரமங்க 
ளின்‌ நிமித்தம்‌ கொருக்சப்‌ 
பட்டது, கொருங்கிக்‌ காய 
மூற்௮ு இணையில்லாத அன 
புச்‌ சுடர்வீசி நேசச்சுவாலை 
மூண்டெரியும்‌ யேசுவின்‌ திரு 
விரு தயம்‌ சிலுவையிற்‌ தொல்‌ 


தியது. எல்லோராலும்‌ கை 
விடப்பட்டுத தவியாய்த்தவித 
தன. ஆன்மதாகத்‌ தினால்‌ 


முறையிட்டு வாடிவ தங்கி 
வருந்திய அ. காயமுற்று வருந்‌ 
திய யேசுவின்‌ திருவிருதயத்‌ 
தின்‌ மூலமாய்த்தான்‌ இறை 
வன்‌ தமது நேசத்தின்‌ அள 
வில்லாத பொக்கிஷங்களை எங்‌ 
களுக்கு ஈந்தருள த்‌ தயைபுரிந்‌ 
தார்‌. ஆதலால்‌ இறைவனின்‌ 
அன்புச்‌ செயல்களை நினைந்த 
அவருக்கு நாம்‌ ஈன்றியறிந்த 
தோத்திரம்‌ புரிவது ஈமது 
காத்திரமிக்க கடனன்றோ? 


யேசுவின்‌ அதி பரி. இருதயம்‌ 


யெசுவின்‌ திருஇருதயம்‌ மா 
ணிடர்க்குத்‌ தேவஞான ததை 
வெளிப்படுத்தியது. அலையி 
லும்‌, மலையிலும்‌, ஈகரிலம்‌, 


. ிற்றூர்களிலும்‌ மக்கள்‌ மன 


திற்கு மகிழ்ச்சியூட்டும்‌,ஜீவன்‌ 
தரும்‌ தேவ வார்த்தைகளை 
அள்ளிச்‌ சொரிந்தது. வான 
வர்க்கே அதிசயமாய்‌ விலை 
மதித்தற்கரிய திரவியமாய்ப்‌ 
புனிதமிகு கன்னிமரியாயின்‌ 
திருஉதரத்திற்‌ பரிசுத்த ஆவி 
யினலஉருவாகித்‌ தயாளமும்‌, 


ஆசிரியர்‌! எவ்‌. எஸ்‌, சி. 


FTE வதாக அதனைத்‌ எப்பட வைய. 
சகேகமும்‌ நிறைந்ததாய்‌ ஞா 
னமும்‌ அறிவுமான பொக்க 
ஷங்களால்‌ நி ரம்பிப்‌ பரம 
கொடைகளைத்‌ தன்னகத்தி 
னின்று சொகிந்து இருதயக்‌ 
களுக்கெல் லாம்‌ அரசராய்‌ 
ஆட்சிபுரிக்து நீதியும்‌ சமாதா 
னமுழுள்ள ஞான இசாச்சி 


யத்தை இவ்வுலகில்‌ ஸ்தாபித. 


அ உன்னத மூமையுற்று 
விளங்கும்‌ யேசுவின்‌ தி௬இரு 
தயத்தின்‌ அன்புக்கு எல்லை 


யுண்டோ? 


அளவில்லாத அன்பினால்‌ 
ஆண்டவர்‌ அன்று. சிலுவை 
யிற்‌ தொங்க அனை தஅலகிற்‌ 
கும்‌ கருணேமழை பொழியத்‌ 
தமதுதிருவிலா திறக்கப்பட த 
இருவுளங்கொண்டார்‌. 
(போர்ச்‌ சேவகன்‌ ஒருவன்‌ 
ஈட்டியினால்‌ அவருடைய இரு 
விலாவைத்‌ திறந்தான்‌ ; அதி 
னின்று இரத்தமும்‌ தண்ணீ 
ரும்‌ புறப்பட்டது ”” என்று 
புனித அருளப்பர்‌ தமது நற்‌ 
செய்தியில்‌ கூ அகின்றார்‌. 


பூசை வழிகாட்டி 
. ஆனி--1972. 


ப] 


26. திங்கள்‌ : காட்பூசை 
வாசகங்கள்‌ : 2௮௪. 17: 5-8, 18-15, 18 
மத்‌, 7: 1-5 
97. செவ்வாய்‌: காட்பூசை [ப] 


வாசகங்கள்‌ : 2௮7. 19: 9--11,14--21, 


51-50, 


25, புதன்‌: 
வாசகங்கள்‌ : 


வாசகங்கள்‌ : 


மத்‌, 7: 6, 12-14 
புனித இரெனெயுஸ்‌ 

9 அர. 92: 8-13, 23: 1-3 
மத, ச 10. 


99. வியாழன்‌. புனித இரா. சின்னப்பர்‌ 
்‌ அப்‌. பணி 12: 1--11 


[ச] 


[ச] 


2 தமோ, 4: 68, 17-18 


இலங்கைச்‌ சர்வசலாசாலை 


யில்‌ இந்நாட்டுச்‌ சமயங்களுள்‌ 
- பெளத்த மதத்துக்கு மாத்தி 


சம்‌ போதனா பீடம்‌ அமைக்‌ 
கப்பட்டிருக்கின்றது. மறு 
சமயங்களாகிய சைவம்‌, இஸ்‌ 
லாமியம்‌ கிறிஸ்தவம்‌ ஆகிய 
வற்றுக்கும்‌ இத்தகைய உரி 
மை அளிக்கப்பட வேண்டு 
மெனப்‌ பல வருடங்களாக 
வாதாடியும்‌ செவிடன்‌ காதில்‌ 
ஊதப்பட்ட சங்காகவே இவ்‌ 
விண்ணப்பங்கள்‌ ஆயின. 
இந்த அரீதியை அகற்ற தற்‌ 


சமயம்‌ ஒரு ஈல்ல சந்தர்ப்பம்‌ 


ஏற்பட்டிருக்கன்றது, சர்வ 
கலாசாலைப்‌ படிப்பு விஷயம்‌ 
கள்‌ யாவும்‌ திருத்தி அமைச்‌ 
கப்பட இருக்கின்றன. 
அகவே இதுகாலவரையும்‌ 
செய்யப்பட்ட . பிழையைத்‌ 


திருத்தி, பெளத்த மதத்‌ 


அக்கு உள்ளது போலவே 
ஏனைய சமயங்களுக்கும்‌ உயர்‌ 
போதனா பீடங்கள்‌ அமைத்‌ 


அக்கொடுக்கக்‌ தவருதிருப்‌ 


பினஇர்காட்டுக்கல்விஅதிகாரி 
கள்‌ உண்மையாகவே கல்வி 


முறைச்‌ ர்திராத்தவா திகள்‌ 
என்பதை நிரூபித்‌.அவிடுவர்‌. 


மத்‌, 16: 18-19 ப 
80. வெள்ளி 2 காட்பூசை [ப] 
வாசகங்கள்‌ : 2௮. 2௦ ்‌ 1—12 


மத்‌, 8: 1-4 
ஆடிமாதம்‌ 
1. சனி: நாட்பூசை [ப]. 
. வாசகங்கள்‌ : புலம்பல்‌ 2: 2, 10-14, 18—19 
மகத்‌, 8: 5-17 
2.. ஞாயிறு: ஆண்டின்‌ 18ஆம்‌ ஞா. டடத 


வாசகங்கள்‌ : 2௮. 4: 5.11, 14—16 
உரோ, 6: 8-4, 8-11, மத்‌, 10: 27 —42 


விவ்‌ க வினவிய வைகை சைகை கைகள்‌ கணகட பளி படடட 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


24-6-1972. 


அ கைக்‌ அசலை ஆவலை. அவனால்‌ 


“ உன்‌ திருஇரத்தம்‌ ஒருதுளி 
முதலாய்‌ உனக்கென வைக்‌ 
தாயோ? ஓய்வில்லா அன்பால்‌ 
உன்னையே மறந்தாய்‌ த! திரு 
இருதயமே” என்று பணபாடி 
யேசுவின்‌ திருஇருதய கேசத்‌ 
தை நினைந்து இரங்குகின்‌ 
றோம்‌, ய 


ஒருஅளி இரத்தமும்‌ தனக்‌ 


கென வைத்திராத யேசுவின்‌ 
தயாளதடக என்னென 
போம்‌. இவ்வாறு தமது 
உதிரமெல்லாம்‌ சந்தித்‌ தமக்‌ 
கு மனிதர்மீதுள்ள மாறாத 
அன்பைக்‌ காட்டுதற்காகவுஃ்‌ 
வ.ரப்பிரசாதல்களை அவர்கள்‌ 
மேல்‌ எசாளமாய்ப்‌ பொழிவ 
தற்காகவும்‌ இடையறாத 
தமஅ இருதயம்‌ திதந்திருக்‌ 
கத்‌ திரு வளங்கொண்டார்‌ 
சிகேகத்தின்‌ திருவரு வான 
யேசு. 

- உலகன்‌ உண்மைச்‌ சுடரே! 
நித்திய ஞானஒளியே! கேசத்‌ 
தின்‌ அக்கினி மூண்டெரியும்‌ 
யேசுவின்‌ திருஇருதயமே ! 
குளிராய்‌ இருக்கிற எங்கள்‌ 
இதயங்களை உமது கேசத்தின்‌ 
அக்கினியினால்‌ எரிக்க வந்தீர்‌! 
நீர்‌ சிலுவைமரத்திற்‌ தொன்‌ 


கியபோஅு ஈட்டியாற்குத்தித்‌. 


திறக்கப்பட்ட உமது திரு 
விலாவே உமதுமேற்‌ தாகக்‌ 
கொண்ட எங்கள்‌ ஆன்மாக்க 
ளுக்கு நித்தியசீவியம்‌ ௬ரக்‌ 
கும்‌ ஜீவசலமுள்ள ஊறணி 
யென்‌ துகண்டுகொண்டோம்‌. 
ஆதலால்‌ நித்திய சீவியத்தின்‌ 
ஊற்றாகிய தேவரீருக்கு எங்‌ 


களை நல்மனதோடு கையளிக்‌ 


கின்றோம்‌ என்று நாம்‌ அனை 
வரும்‌ யேசுவின்‌ திருஇருத 
யத்திற்கு ஈம்மையும்‌ , ஈம 
குடும்பங்களையும்‌ அர்ப்பணித 
தல்‌ வேண்டும்‌, 

அன்ற குருசினில்‌ மூன்று 
ஆணிகளிற்‌ ஜொங்கிக்‌ கொலை 
ஞர்கள்மீது இரங்கி அரியபிதா 
வை மன்றாடி ஆருயிர்‌ தன்னை 
ஈந்த யேசுவின்‌ மஅரம்நிறைர்‌ 
த இருதயம்‌, இன்று உலக 
பாவக்காட்‌சியால்‌ உருகத்‌. 


அடித்துச்சோபித்அக்கலங்கி 


கொந்து அயருஅ௮கின்றஅ. 
மானிடர்மீது கேசத்தினால்‌ 


நிறைந்து அருட்கொடைகளை . 


அள்ளிச்‌ செசொரிவ தற்காக 
இடையறாது திறக்கப்பட 
டிருக்கும்‌ அந்த இருதயக்‌ 
தான்‌), “எனக்கு ஆறுதலை 
அளிக்கக்‌ கூடிய ஒருவனைத 
தேடியும்‌ கான்‌ காணவில்லை 
யே? என்று முறையிட்டது. 

குரூர மனம்படைத்த யூதா 
களாற்‌ தாம்‌ கொலைசெய்யப்‌ 
படுமுன்னர்‌ தாம்‌ காட்டிக்‌ 
கொடுக்கப்பட்ட அந்தஇராத 
திரியிலே தேவகற்கருணைமூல 
மாகத்‌ தம்மையே பரமபிதா 
வுக்குப்‌ பலியாக ஒப்புக்கொ 
டுக்க அன்பினால்‌ மூண்டுஎரிர்‌ 
தது யேசுவின்‌ திவ்விய ' இரு 
தயம்‌, ஆனால்‌ நீச மனிதசா 


“ இய ஈமது செயல்கள்‌ எத்த 


கைய ஈனமானது எனபதை 
உணர்கன்றோமா ? நானிலத 


- இன்‌ ஆசையுட்புகுந்து ஈவ 


(தொடர்ச்‌ -4ம்‌ பக்கம்‌) 


Yt 


~ 


_ முண்டு: 


24-6-1972 


ஈத்‌ இியவேத பாதுகாவலன்‌ 


/ 


> 


நர்‌ உலகு 


அன்புச்‌ சோதரரே!. 


இளமைப்பருவம்‌ இனிமைமப்‌ பருவம்‌ என்று. சிலர்‌ 


கூறுவர்‌. சோ தனையும்‌ வேதனையும்‌ நிறைந்த பருவம்‌ என்று 


பலரும்‌ கூறக்‌ கேட்டிருக்கிறோம்‌: பருவத்தின்‌ பூரிப்பிலே 
உருவத்தின்‌ தோற்றத்திலே மட்டும்‌ இளமையழகு தங்கி 


.யிருக்கவில்லை. உடல்‌ அழகு வேண்டும்தான்‌? 
, உளத்தழகுதான்‌ முக்கியத்துவம்‌ பெறவேண்டும்‌. ஏன்‌? 


ஆனால்‌, 


அகத்தின்‌ அழகு முகத்தில்‌ தெரியுமல்லவா ? 

இளம்‌ உருவங்கள்‌ பலசேர்ந்து சமய[ப்பணியிலே 
சமூகப்பணியிலே, இளைஞர்‌ அணியிலே முன்னின்று புரியும்‌ 
பணிகள்‌ கண்டு இளைஞர்‌ உலகுமட்டுமல்ல அனைத்‌ துலகு 


மே அக்களிப்படைகிறது. 


முன்வருவீர்களாக; 


இப்பணிகளுடன்‌ மட்டும்‌ நில்‌ 
லாது இளைஞரே சிலமணி நேரத்க்த எழுத்துப்‌ பணி 
யிலும்‌ செலவிட்டு சிறந்ததோர்‌ சமுதாயத்தை உருவாக்க 
இளைஞர்‌ 


உலகு வளமுடன்‌ திகழ 


நீங்கள்‌ செய்ய வேண்டிய பெரும்பணி இதுவன்றோ | 
அன்புத்‌. தந்தையாம்‌ சின்னப்பாப்புவின்‌ இனம்‌ 
அடுத்த. வாரம்‌ உலகெங்கும்‌ கொண்டாடப்பட வீருக்கிற து. 
அன்புத்தந்தைக்கு முன்கூட்டியே இளைஞர்‌ உலகு தனது 
இதயபூர்வமான வாழ்த்துக்களைச்‌ செப்பி நிற்கிற து; 


சோதரன்‌ 


எநாகள்‌ அறிமுகம்‌ இனிய யேசுவின்‌ 


அறியவைக்கும்‌ 
அரிவை 
கலைகளை வளர்க்கும்‌ தன்‌ 
மையும்‌ ரசிக்கும்‌ வண்மை 
என்னிடம்‌ உண்டு: ௧, பொ. 
த; சா? பரீட்சையில்‌ சித்தி 
யடைந்தரான்‌ சென்‌ யோன்‌ 
அம்புலன்சில்சேர்ந்து தாதிப்‌ 
பயிற்சி பெற்று பின்னர்‌. 
சென்‌: அன்றூஸ்‌ அம்புலன்‌ 
சில்‌ சேர்ந்‌ து விசேட பயிற்ச. 
பெற்ற வருகிறேன்‌. 
பாடசாலைப்‌ பேச்சுப்‌ 


“ போட்டியிலும்‌ தாதிப்‌ பரீட்‌ 


அசைகளிலும்‌ நற்சான்றிதம்‌ 
கள்‌ பெற்றேன்‌? எவருட 
னும்‌ சிரித்துப்‌ பேசிப்பழ 
கும்‌ தன்மை கொண்டவள்‌ 
நான்‌, கலகலப்பாகச்‌ சிரித்‌ 
தப்‌ பேசுவதே எனக்குப்‌ 
பீடிக்கும்‌; சமூக ச வை 
செய்வதே என்‌ வாழ்வின்‌ 
குறிக்கோள்‌. 

பத்திரிகை படித்தல்‌, முத்‌ 
திரை சேகரித்தல்‌, வீட்டு 
அலங்காரம்‌, சமையல்‌ என்‌ 


பவ்னவற்றின்‌ குறிப்புகள்‌ 


சேர்த்தல்‌ என்பன எனது 
பொழுது போக்குகள்‌. 
பேனா ஈண்பர்‌ தொடர்பு 
ஆங்கிலத்‌ தட்‌ 
டெழுத்துப்‌ பயின்றுள்ள 
கான்‌ அதனைத்‌ தொழிலாகக்‌ 
கொள்ள விரும்பாது காட்‌ 
டுக்கும்‌ நமக்கும்‌ நன்மை 
பயக்கக்கூடிய கைத்தொழில்‌ 
இன்றையே விரும்புகிறேன்‌, 


' எனது பங்கின்‌ மழை ஆசிரி 


யையாகக்‌ கூடாதா என்று 
எண்ணத்தோன்றுகிற து: 
இதில்‌ சேர்ந்து பணியாற்ற 
அம்முயற்சிசெய்‌ தள்ளேன்‌. 

என்‌ இறுதி மூச்சுள்ளவ 
ரை சமூக சேவையில்‌ ஈடுபடு 
வதே என்‌ இலட்சியம்‌: என்‌ 
இலட்சியம்‌ நிறைவேற எல்‌ 
லாம்‌ வல்ல இறழறைவனை 
வேண்டி விடைபெற்றுக்‌ 


கொள்ளுகிறேன்‌. .. 
செல்வி அ, ஜெயா... ப 
பர்னண்டோ 


... கொழும்பு 18, 


Ee} 
இதயம்‌ 

பாசம்‌ நிறைந்த இதயம்‌--அது, 
பசவம்‌ போக்கும்‌ இதயம்‌, 
புதுமை நிறைந்த இதயம்‌--அது, 
புணீதம்‌ அளிக்கும்‌ இதயம்‌, 

ஓஒ 
தாழ்ச்சி நிறைந்த இதயம்‌--அது 
தயவு அளிக்கும்‌ இநயம்‌. 
தாய்மை திறைந்த இதயம்‌ அது, 
அன்பம்‌ துடைக்கும்‌ இதயம்‌, 

z me 
சிேதகம்‌ நிறைத்த இதயம்‌-அது, 
சிறுவரை அணைக்ரும்‌ இதயம்‌ . 
சாத்தம்‌ நிறைந்த இதயம்‌ அது 
சாந்தி அனிக்கும்‌ இதயம்‌. 

ஆ 
கருணை நிறைந்த இதயம்‌--அது 
களங்கம்‌ போக்கும்‌ இதயம்‌ 


காருண்யம்‌ நிறைந்த இதயம்‌-அ.து 
கவலை தணிக்கும்‌ இதயம்‌. 


ட்‌ 
இரக்கம்‌ நிறைந்த இதயம்‌-—அது 
இசட்சணியம்‌ நல்கும்‌ இதயம்‌ 


இணிமை நிறைந்த இதயம்‌--அது 
இணீய மேசுவின்‌ இதயம்‌, 


செல்வி தே. பற்றிமா, 
உடுவில்‌. 


கடமை பற்றி 
- கனவான்கள்‌ 


. கடமையைச்‌ செய்‌? அது 
வே உண்மை இன்பம்‌ 
நபிகள்‌ நாயகம்‌, 
ஏனையோரின்‌ கடமைகளைச்‌ 
சுட்டிக்காட்டுமுன்‌ யாவரும்‌ 
தமது கடமைகளைச்‌ செய்து 
முடிக்க வேண்டும்‌: 
படேல்‌, 


இலங்கை 
ஒலிபரப்புக்‌ 
கூட்டுத்‌ தாபனம்‌ 
கத்தோலிக்க நற்சிந்தனை: 
ஆனி 24-25-26 


நேரம்‌: காலை 6-25 
பேசுபவர்‌ ! வண. பிதா 


. ஹில்லறி ஜெபநேசன்‌ 


அக்காவின்‌ அஞ்சல்‌ 


அன்புத்தம்பி / 


நலம்‌. ஈலம்‌ வேண்டுவதும்‌ 
அஃதே, அண்மையில்‌ வெளி 


யான கலைப்‌ பரீட்சை முடிவு. 


களிலீருந்து நீ பரீட்சையில்‌ 
மூதன்மையாகத்‌ தேறியிருப்‌ 
பதை அறிந்து பெருமகிழ்‌ 
வெய்‌ துகேறேன்‌. தம்பி 
படித்துப்‌ பட்டம்‌ பெற்று 
வீட்ட நீ. இப்போது வேலை 


தேடும்‌ படலத்தை அரம்‌ . 


பித்திருப்பதாக ஆம்மா எழு 
தயிருந்தார்‌; இந்த நேரத்‌ 
தில்‌ என்‌ அறிவுரைகளும்‌ 
உனக்கு தேவைப்படும்‌ 
என்பதை உணர்ந்து இதை 
எழு துகழேன்‌. 

தம்பி, குளிர்சாதனம்‌ 
பொருத்தப்பட்ட அறையில்‌, 
சுழல்‌ விசிறிகளுக்குக்‌ கீழே 
யிருந்து வேலை செய்தால்‌ 
தான்‌ பெருமை என்று £ீ 
நினைத்தால்‌ உன்னைப்‌ 
போன்ற முட்டாள்கள்‌ 
வேறில்லை என்று தான்‌ கூற 
வேண்டும்‌. 'செய்யும்‌ 
தொழில்தான்‌ தெய்வம்‌. £ 
என்ன வேலை செய்தாலும்‌, 
உன்‌ திறமையான உழைப்‌ 
பிலும்‌, உன்‌ நாணயமான 
நடத்தையிலும்‌ தான்‌ பெரு 
மை தங்கியிருக்கின்‌ ற ௮. 

தம்பி, இலங்கையில்‌ பெ 
ரும்பாலான இளைஞர்கள்‌, 
அலுவலக வேலைகளை மட்டும்‌ 
விரும்புவதாற்றான்‌, வேலை 
யில்லாத்‌ திண்‌ பதம 101 
இன்று பலமடங்காகப்‌ 
பெருகியுள்ளது. பொது 
வாக மக்கள்‌ 'கேவலமாக 
நினக்கும்‌ தொழில்களை 
உன்போன்று படித்த வாலி 
பர்கள்‌ துணிந்து செய்தால்‌ 
அத்தொழில்களின்‌ தரமும்‌ 
உயரும்‌, அதனால்‌ ஏற்படக்‌ 
கூடிய பலன்களும்‌ அதிகரிக்‌ 
கும்‌. எனவே தம்பி, உறுமீன்‌ 
வரும்வரை காத்திருக்கும்‌ 
கொக்கைப்‌ போன்று, அச 
சாங்க வேலைகளுக்காக மட்டு 
மே காத்திருக்காது, நல்ல, 
நாணயமான, எந்தத்தொழி 
லாயினும்‌ துணிந்து செய்‌, 

தம்பி, இப்போதெல்லாம்‌, 
நீ முன்போன்று .தேவகார்‌ 
யங்களில்‌ அவ்வளவு சுறு 
சுறுப்பாக இருப்ப தில்லை 
என்றும்‌ அம்மா எழுதியிருக்‌ 
குதைப்படித்த போது மன 
வேதனையடைக்கேள்‌. 
அம்மா, கூதியதாக உனக்கு 
எழுதுவதால்‌, நீ இதை படி 
த்ததும்‌ கட்டாயம்‌ அம்மா 
வுடன்‌ ஒரு யுத்தமே ஈடத்து 
வாய்‌ என்று எனக்குத்‌ தெரி 
யும்‌, தம்பி - ஆதரவீல்லாத 
அம்மாவுக்கு, உன்னையே 
தன்‌ ஆதாரமாக நம்பிக்‌ 
கொண்டி ருக்கும்‌ அம்மா 
வுக்கு, 8 இப்படி ஈடம்தால்‌ 
எவ்வளவு வேதனையாக 
இருக்கும்‌ என்று சிந்தித்‌ துப்‌ 
பாச்‌. மனக்குழு றல்களைத்‌ 
தானே உள்ளடக்கி வேக 


முடியாமல்‌ அம்மா எனக்கு 
எழுதியிருக்கிறார்‌. 
தம்பி, முன்பு நீ பீடத்தில்‌ 


| குருவுடன்‌ சேர்ந்து, பூசைப்‌ 


பலியில்‌ அவருக்கு உதவி 


செய்தபோது, நாம்‌ எவ்‌ | 


வளவு சந்ேஜே தோஷப்பட்‌ 


டோம்‌. மோட்சத்தில்‌ இருக்‌ . 


கும்‌ தேதேவதாதர்கக£ப்‌ 
போன்று கள்ளம்‌ கபடமின்‌ 
நீத்‌ தேவ ஊழியம்‌ செய்த 
கைப்‌ பார்த்த போது எவ்‌ 
வளவு ஆனந்தமாக இருக்‌ 
கதி. அனால்‌ இப்போது, 
ஏன்‌ தம்பீ இப்படி மா நினாய்‌? 
உனக்குக்‌ கல்வி வரத்தை 
யும்‌, அதனால்‌ மற்றவர்களி 


டத்தில்‌ உரிய மரியாதையை 


யும்‌ தேடித்தந்தது உன்னு 
டன்‌ இருக்கும்‌ யேசு, ௮வ 
சின்தி ஓரணுவும்‌ அசை 
யாது: அப்படியிருக்க, உய 
ரத்தில்‌ ஏதியதும்‌, உயர ஏற 
உதவியாக இருந்த ஏணியை 
தள்ளிவிடும்‌ சிலரைப்‌ போல்‌ 
ஏன்‌ மாறினாய்‌ ? நீ சிறப்ப 
டைய உனக்கு உதவியாக 
உன்னுடன்‌ துணையிருந்த 
யேசுவை, இன்று ஏன்‌ டட 
உதைக்கிருய்‌ 7 

சினிமா, பார்ப்ப த ற்‌: குக்‌ 
காட்சி ஆரம்பமாவதற்கு 
சில மணி நேரங்களுக்கு 
முன்னமே போகும்‌ நீ, 
பூசைப்பலியில்‌ பங்குபற்று 
வதற்கு மிகத்தரமதமாகவே 
போவ துஏன்‌? உன்‌ வாய்க்கு 
ருசியாக, வீதிகளில்‌ விற்‌ 
பனையாகிக்‌ கொண்டிருக்கும்‌ 
தின்‌ பண்டங்களை, வாங்கி 
நாகரீகம்‌ என எண்ணிக்‌ 


கொண்டு, விதிவழியே, 


சுவைத்துத்‌ திரியும்‌ நீ, உன்‌ 
ஆத்ம போசனத்தை வாங்‌ 
கிக்கொள்ள-- கடவுளின்‌ 
விருந்துக்கான அழைப்பை 
ஏற்க ஏன்‌ தயங்குகிறாய்‌ ; 
ஆத்துமத்ைை தயும்‌, அதன்‌ 
வழியாக உன்‌ சரீரத்தையும்‌ 
பலப்படுத்தும்‌ ஓர்‌ அமிர்தம்‌ 
அல்லவா தஇிவ்வியநற்க 
குணே.../ 
தம்பி, இவைக ளையெல்‌ 
லாம்‌ உன்னை குற்றம்சாட்டி, 
திட்டித்‌ தீர்க்க வேண்டும்‌ 
என்பதற்காக எழுதவில்லை; 
என்‌ தம்பி, நல்லவனாக, 
காட்டுக்கு உழைப்பவனாக 
வாழ வேண்டும்‌; பெற்ற 
தாய்க்கும்‌, பிறந்த பொன்‌ 
னட்டுக்கும்‌ பெருமை தேடிக்‌ 
கொடுக்க வேண்டும்‌ என்ற 
எண்ணத்‌ இடன்‌ தான்‌ எழு 
அகிறேன்‌: “கூற்றம்‌ செய்‌ 
வது சகஜம்‌. ஆனால்‌ அதை 
திருத்தி வாழ்வதே மனிதப்‌ 
பண்பு. எனவே தம்பி, இது 
வசை நீ நடந்து கொண்ட 
வைகளை மறந்‌ து, இனிமேல்‌ 
நீகற்ற கல்விக்கேற்ப சிறப்‌ 
புற வாழ்வாய்‌ என்று நம்பு 
கிழேன்‌. 
உன்‌ நிலையை உணர்ந்து 
நீ எனக்கெழுதும்‌ கடிதம்‌ 
தான்‌, எனக்கு ஆறுதலளிக்‌ 
கும்‌. உன்‌ அன்பான பதி 
அக்கும்‌, தீர்க்கமான முடி 
வுக்காகவும்‌ கரத்திருக்கி 
ழேன்‌. 
உன்‌ அன்பு அக்கா 
வேஜில்‌ 


இளமைப்‌ பருவத்தின்‌ 
அகராதியில்‌ தோல்வி என்ற 
பாம்‌ இடமேயில்லை, 


Digitized by Noolaham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


இலிட்டன்‌; பி்‌ 


கத்தோலிக்க மறைக்கல்வித்‌ 
கமிழ்ப்பாட நூல்கள்‌ 

இலங்கைப்‌ பாடசாலைகளில்‌ 
பாவிக்கப்படும்‌ வித்தியா பகு 
தியாரால்‌ அங்கீகரிக்கப்‌ 
பெற்ற நூல்கள்‌ வரிசையில்‌ 
அன்பின்‌ ஆட்சி முதலாம்‌ 
இரண்டாம்‌ பாகத்தையும்‌ 
சேர்த்து தவறுதலாகப்‌ பிர 
சுரித்து விட்டோம்‌: இவ்விரு 
நூல்களும்‌ யாழ்‌. மறைக்கல்வி 
குழுவினா்தீர்மானப்படி யாம்‌? 
மேற்றிராசனத்தில்‌ மட்டும்‌ 
உதவிநாலாக பாவனையில்‌ 
இருந்துவரும்‌? இதர மேற்றி 
ராசனங்கள்‌ இதனை உபயோ 
கிக்க வேண்டிய அவசிய 
மில்லை என்பதை அறியத்தரு 
கிறோம்‌. 

தவிர கவனிக்கப்பட வேண்‌ 
டிய இன்னோர்‌ முக்கிய அம்சம்‌: 
அரசினர்‌ பாடத்திட்டப்படி 
சகல பாடசாலைகளும்‌ 9-ம்‌ 
வகுப்புக்கு(Prep. 5.3. பெகத்‌ 
தோலிக்க திருமறை விளக்க 
(2-ம்‌ பாகம்‌) த்தோடு லூக்‌ 
காஸ்‌ சுவிசேஷ (முதல்‌ எட்டு 
அதிகாரங்கள்‌)த்தையும்‌ பாட 
நூலாகச்‌ சேர்த்துக்‌ கொள்ள 
வும்‌? 

அருட்திரு, ஜி. ரி, பாகசைந்தரம்‌, 

ஓ. எம்‌. ஐ. 
யசம்‌, மறை மாவட்ட 
மறைக்கல்வி 
வகா. 


கத்தோலிக்க வாஜெலி 
நிகழ்ச்சி 
சிறுவர்‌ பசுக--ஆனணி 


சட்டம அமைய கட்டு க மணை 


தமிழ்ச்சேவை--1 | 
ஆனி 25, | 

நேரம்‌ மாலை 6-15 
நடாத்துவர்‌ : சகோதரி 
ஹென்றிக்கா (4. C,) 
வீடயம்‌: எமக்கு உதவி 
புரிந்த கிறிஸ்து நாமும்‌ 
மற்றவர்களுக்கு உதவ ' 
வேண்டுமென விரும்பு 
கிறார்‌. 
பங்கு பற்றுபவர்கள்‌ : 

வதிரி கத்தோலிக்க 

மாணவர்கள்‌. 


21 


யோசெவ்‌ 
அந்தோனியாப்பிள்னை 


அமாத்துவமடைந்த 


| முதலாவது ஆண்டு 


மரணஞாபகம்‌ 
இறப்பு: 27-6-1971[ 
சீவியத்தில்‌ ரேடித்தோம்‌ 
மரணத்தில்‌ மறவோம்‌ 
எற்கள்‌ வாழ்வை இனிதாக்கத்‌ 
தங்கள்‌ வாழ்வைக்‌ தந்தீரே 
உங்கள்‌ ஆன்மா ஆண்டவரில்‌ ' 
நீங்கா இருக்க வேண்டு ரோம்‌. 


யாழ்‌. ஆசனக்‌ கோவிலில்‌ 
27-ர தேதி செவ்வாய்க்கிழமை 
காலை 6-15மணிக்கு த க்சப்‌ 
பாடற்பூசை ஒப்புக்கொடுக்கப்‌ 
படும்‌. - 
மனைவியை இழந்து 
கட அயர்‌ கொண்டேன்‌ 
சுவாம்பிள்ளை யோசேப்‌ 
தாயை இழந்து தவிக்கின்றோம்‌ 
பிள்ளைகள்‌, சகோதரர்கள்‌, 
பேரப்பிள்ளைகள்‌. 


} 


சத்‌ இயவே த பாதுகாவலன்‌ 


24-6-1972 


மானிப்பாய்‌ 
புனித அந்தோனியார்‌ 
கோவிற்‌ திறப்புவிழா 


மானிப்பாயம்பதியில்‌ ஈவ 
மாக அமைக்கப்பெற்ற புனித. 
அந்தோனியார்‌ திருசேத்தி 
சத்‌ திறப்புவிழா வைபவம்‌ 
சென்ற 17-ந்தேதி சனிக்கிழ 
மைமாலை 6-30மணிக்கு யாழ்‌. 
துணை ஆயர்‌ வர்தனைக்‌ குரிய 
எல்‌. ஆர்‌. அன்ரனிஆண்டகை 
அவர்களின்‌ திருப்பலிப்பூசை 
யுடன்‌ ஆரம்பமாயத. அவ 
வமயம்‌ இருபதின்‌ மருக்கு 
மேற்பட்ட குரவர்கள்‌, மற்‌ 
மும்‌ கன்னியா களும்‌, பிற 
மதத்தினருட்பட பல்லாயிரக்‌ 
கணக்கான பக்தர்களும்‌ சமுக 
மளித்து விழாவைச்‌ சிறப்‌ 
பித்து நின்றனர்‌, 

- தேவாலய முன்றில்‌ பன்‌ 
னிற மலர்மாலைகளாலும்‌,பசுந்‌ 
தளிர்களாலும்‌ அலங்கரிக்கப்‌ 
பட்டுப்‌ பார்த்தோர்‌ உள்ளங்‌ 
களைப்‌ பரவசப்படுத்திற் று. 
கோவிலையும்சு ற்றுப்புறங்களை 
அலங்கரித்துப்‌ பிரகாசித்தன 
மின்சார திபங்கள்‌. வர்ணக்‌ 
கொடிகளாலும்‌, வண்ணமலர்‌ 
களாலும்‌ அலங்கரிக்கப்‌ பட்‌ 
டிருந்திபலிபீடஸ்தானம்‌ கண்‌ 
ணையும்‌ கருத்தையும்‌ ஒருங்‌ 
கே கவர்ந்து நின்றது. 

காலஞ்சென்ற கல்லூர்‌ 
சுவாமி ஞானப்பிரகாசர்‌ அடி 
களால்‌ தமதூ ஜனனபதியா 
இய மானிப்பாயில்‌ ஆரம்பிக்‌ 
கப்பட்ட இவ்வாலயம்‌ அவர்‌ 
மடறர்‌ த 25 ஆண்டுகளின்‌ 
பின்னர்‌ ஒரு மகாதேவாலய 
மாக மானிப்பாய்‌ தற்போதய 
பங்குக்கு ரவர்‌ வண. எஸ்‌, ஜே. 
இம்மானுவேல்‌ அடிகளாரின்‌ 
கடும்‌ பிரயாசத்தாலும்‌ விடா 
முயற்சியா லும்‌ அயராஉழைப்‌ 
பாலும்‌ நிறுவப்பட்டது என்‌ 
பது ஈண்டு குறிப்‌ பிடத்தக்‌ 
௪௮, | 


திருக்குடும்பசபைக்‌ 
கன்னியரின்‌ 
நித்திய அர்ப்பணம்‌ 
ஆனித்திங்கள்‌ 17-ம்காள்‌ 


யாழ்நகர்‌ தேவாலயம்‌ நறு 
மணத்தால்‌ பூத்அக்‌ குலுங்கி 
யத, ஆலயமணிஜசை ஓலிக்க, 
இதவாத்தியங்கள்‌ இன்னிசை 
எழுப்ப, கன்னியர்‌ திலகங்கள்‌ 
எழுவர்‌ லையில்‌ திவர்த்தியு 
டன்‌ மணவாளனை நோக்கி 


எதிர்கொண்டனர்‌ பலிபீடத்‌ 


இத்கு,. 


ஏந்தியவிளக்கு பீடத்தில்‌ 


பிரகாசிக்க, யாழ்நகர்‌ அ 


ஆயர்‌ ஆறுகுரவருடன்‌ சேர்த்‌. 


அ கூட்டுப்பலி நிறைவேற்றி 
னர்‌. ஈற்செய்தி வாசகம்‌ முடி 
வுற்றதும்‌, கணைஆயர்‌ அவர்‌ 


கள்‌ அறவியரின்‌ அர்ப்பணிப்‌. 


பின்‌ நோக்கம்‌, சிறப்பு, பெரு 
மை, கடமை என்பவற்றை 
விளக்கி உரை நிகழ்த்தினார்‌. 
கன்னியரின்‌ அர்ப்பண வைப 
வம்‌ ஆரம்பமான ௮. ஆயர்‌ 


. அவர்கள்‌ கன்னியர்‌ ஒவ்வொ 


ருவரையும்‌ தனித்‌ தனியே 


அவர்களின்‌ நோக்கம்‌, அர்ப்‌ 


பணிக்க முன்வந்த காரணம்‌ 


நீங்கள்‌ நிறைவு காணவில்லையா? 


பீட்டபைப்பற்றி உங்க 
ளுக்குச்‌ சொல்லவேண்டும்‌. 
- பிட்டர்‌ ஒரு கத்தோலிக்க 
இளைஞன்‌; மத்திய பிரிக்‌ 


காவிலுள்ள ஒரு சிற கிராமம்‌ 


தான்‌ அவன ௮ ஊர்‌, அன்று 
அவன்‌ அவ்வீட்டக்‌ கதவில்‌ 
தட்டிய போ ௮ ௮வனது 
சாந்தமான முகத்தில்‌ ஒரு 
கவலை கொண்டிருந்தது, 
கதவு மெல்லத்‌ திறக்கப்பட்‌ 
டத, உள்ளே சென்ற பீட்‌ 
டர்‌ அச்சிறு அறையை எற்று 
முற்றும்‌ நோக்கினான்‌. சுவரில்‌ 
பரிசுத்த தந்தையின்‌ படத 
தைக்‌ கண்டதும்‌ அவனது 
முகத்தில்‌ ஒரு ஒளி தோன்‌ 
தியது. அதேயே உற்று 
நோக்கியபடி நின்ற அவன 
சுதவு திறந்ததையோ, மேற்‌ 
றிசாணியார்‌ உள்ளே வந்த 
கையோ உணரவில்லை. 
அவனைக்‌ கண்ட அமே அவன்‌ 
வந்த காரணம்‌ ஆயருக்கு 
விளங்கிவிட்டது. 

தன்னை அறிமுகப்படுத்திக்‌ 
கொண்ட பீட்டர்‌ ஆயருக்‌ 
குத்தன்‌ வரலாற்றைக்‌ கூறி 
னான்‌. அவன்‌ தனது கீரா 
மத்தில்‌ இருந்த குருவானவ 
ருக்கு உதவிபுரிவது வழக்‌ 
கம்‌. ஆனால்‌, அவரது மரணத 
திற்குப்பின்‌ அக்கிராமத்தில்‌ 
குருவானவர்‌ இல்லை, பல 
மைல்களுக்கப்‌ பா லிருந்து 
ஒரு குமவர்‌ எப்போதாவது 
வருவார்‌. பீட்டர்‌ தன்‌ கிரா 
மத்துக்‌ கத்தோலிக்கரை 
ஒன்ற கூட்டி பிரார்த்தனைக்‌ 
கூட்டங்கள்‌ வைக்கவும்‌ சிறிய 
வருக்கும்‌ பெரியவருக்கும்‌ 


RE TTT 


இவற்றை வினவிச்‌ சரியான 


பதில்மொழியைப்‌ பெற்றதும்‌ 
ஒவ்வொருவருக்கு ம்‌ அவர்‌ 
களின்‌ அர்ப்பணத்தின்‌ சின்‌ 
னமாகிய மோதிரத்தை 
அளித்தார்‌. எல்லோரும்‌ 
மாகாணத்தலைவியின்‌ உதவி 
யுடன்‌ அவற்றை அணிந்து 
கொண்டனர்‌, 
அதன்மேல்‌ கன்னியரும்‌ 
பெற்றோரும்‌ சேர்ந்து கடவு 


ஞக்குஈன்றித்துதிசெலுத்த 


முகமாய்‌ காணிக்கை பொருட்‌ 
களைக்‌ கரமேர்தி பீடத்தை 
நோக்கிச்‌ சென்று அவற்றை 
ஒப்புக்கொடு த்‌ தனர்‌, இரு 
விருந்தின்போது கன்னியர்‌ 


இரு குணங்களிலும்‌ தங்கள்‌. 


அன்பரை உள்ளத்தில்‌ பெற்‌ 
அக்கொள்ளும்‌ பேற்றை 
அடைக்தனர்‌. மாதாவின்‌ 
புகழ்ச்சுக்‌ே தத்‌ அடனும்‌, 
ஆயரின்‌ ஆசீர்‌ உடனும்‌ பலி 


பூசை முடிவுற்ற, 


பின்னர்‌ கன்னியர்‌ தம்‌ 


பெற்றோர்‌, உற்றார்‌, உறவி 


னர்‌ சமுகமாய்‌ அழகாக 


அலங்கரிக்கப்பட்ட புனித 
பத்திரிசியார்‌ கல்லூரி மண்ட 
பத்திற்கு அழைக்கப்பட்டு 
ஈன்கு உபசரிக்கப்‌ பெற்றார்‌ 
கள்‌. அச்சமயம்‌ அடைக்‌ 
கலமாதா பாடசாலைத்‌ தலை 
மையாசிரியர ஜரொசேசேசன்‌ 
யோசேப்பு அவர்கள்‌ கன்னி 
யரின்‌ அர்ப்பணத்தின்‌ சிறப்‌ 
பை விளங்கவைத்து ஈல்லு 


சை, ஆசிவழங்கினார்‌, 


உருக்கமாக 


ஞானோபதேசம்‌ கற்றுக்‌: 
கொடுக்கவும்‌ முயற்சிப்பான்‌ 


“ஆனால்‌ அவர்களுக்குஞானே 
பதேசப்‌ பாடங்கள்‌ போ 
தாத. அவர்களுக்கு ஒரு 
குருவானவர்‌ தேவை, 


எனது மக்கள்‌ கிறிஸ்துவை 
அறிந்து நேசிக்க வேண்டு 
மென விரும்புகிேன்‌, 
அதுவே கிறிஸ்‌ அவின்‌ விருப்‌ 
பழமும்‌, கான அவாஅ குரு 
வாக ஆசக்கிறேன்‌”” என்று 
பீட்டர்‌ தனது ஆயரிடம்‌ 
வேண்டினான்‌. 
இதைக்‌ கேட்ட ஆயரின்‌ 
உள்ளம்‌ வருந்தியது, அவர்‌ 
பீட்டருக்கு உதவும்‌ நிலையில்‌ 
இல்லை, நிதிப்பற்றாக்கு ற 
வால்‌ அவரது குருமடம்‌ 
மூடப்பட்டுவிட்ட ௮. நாட்‌ 
டின்‌ வேறொரு பாகத்தி 
அள்ள குருமடத்திற்கு ஒரு 
கடிதம்‌ தர அவர்‌ உடன்பட்‌ 
டார்‌, ஆனால்‌, அங்கும்‌ அதே 
நிலைதான்‌. 


நிதிப்‌ பற்றாக்‌ குறைவால்‌ 


குருத்துவ வாழ்வை இழக்க 


எத்தனையோ இளைஞர்களுள்‌ 


பீட்டகும்‌ ஒருவன்‌, ஆனால்‌, 
இன்று நிலைமை மாறிவிட்‌ 


டது. அப்போஸ்தலசான 


புனித இராயப்பர்‌ சபையின்‌ 
பணியால்‌ சுதேச குருக்கள்‌ 
கல்விப்பயிற்சிபெற வழிபிறச்‌ 
துள்ளது. இலங்கை உட்பட 
அநேக நாடுகளில்‌ சுசேதச 
மக்களான குருமார்‌ தேவைப்‌ 
படுகின்றனர்‌, குருவாக 
விரும்பும்‌ எத்தனையோ இளை 
ஞரும்‌ இருக்கின்றனர்‌, 
இவர்களுக்கு நீங்கள்‌ 
செபங்களா லும்‌ தியாகங்களா 
லும்‌ உதவமுடியும்‌. பெரிய 
குருமடத்தில்‌ ஒருவர்‌ பயிற்சி 
பெறும்‌ ஏழு வருடங்களில்‌ 
ஆகும்‌ செலவின்‌ ஒரு பகுதி 
யையாவ நீங்கள்‌ உதவி, 
ஒரு குறிப்பிட்ட மாணவ 
னுக்குக்‌ அணைபுரியலாம்‌, 
1, பகுதி உபகார நிதி--ரூ, 
75, மாதாக்தம்‌ 7வருடத்‌ 
அக்கு-— அல்லத ரூ. 800, 
வருடாந்தம்‌ 7 வருடத்துக்கு 
2. பூசண உபகார நிதிரூ. 
5000. 


8. நிரந்தர உபகார நிதி 

ரூ, 25000--இத்தொகை 
முடிவின்றி 7 வருட தஅக்‌ 
கொரு குருவைப்பயிற்ற உத 
வும்‌. 


4, கூட்டு உபகாரநிதி_ மேற்‌ 
கூறிய தொகைகளின்‌ ஒரு 
பகுதி, அல்லஅ பலர்‌ ஒன்று 
கூடி உதவும்‌ நிதி, 
விபரங்களுக்கு : 
தேசிய இயக்குஈர்‌, 
பாப்பரசரின்‌ வேத போதக 
உதவிச்சபைகள்‌, 
29, பெரெய்ரா லேன்‌, 
கொழும்பு 6. 


| சரிக்கறேன்‌. 


ன்‌ | 


எல்கள்‌ அருந்தவப்‌ புதல்வி 
மிரியம்‌ சாமினி அவர்களின்‌ 


14 
ஸ்ரீ. ம. ப. சிங்கராயர்‌ 


2-ம்‌ ஆண்டு நினைவு | 25-ம்‌ வருட நினைவு: 


பிறப்பு ? இறப்பு ₹ 
6--10—1962 2661970 


பொன்பூத்த முகமலர்ச்து 
நாளுமெம்மை 
நன்முத்தம்‌ பலவு தகு 
மகழ்வித்தாயே 
அனபுள்ள மகளே மிரியம்‌ 
சாமினியே நீ 
அகன்ற௮ுவிட்டாய்‌ எம்மை 
விட்டு யேசுபதம்‌ 
புண்பட்ட மனதுடனே 
மறப்போமெனமுல்‌ 
உன்னருவோ எம்முனனால்‌ 
நிற்குதம்மா 
விண்ணிருர்து யேசுவிடம்‌ 
பரிக்துபேசப்‌ 
பிரிச்சாயோ பெத்மோர்விட்‌ 
டெட்டேயாண்டில்‌ 
பிரிவால்‌! அயருஅம்‌ : 
பெற்றோர்‌ : 
திரு. திருமதி சில்வெஸ்டர்‌. 
சகோதரர்‌ : | 
ஈவிலின்‌, போணி, சாமலீன்‌. | 
சுருவில்‌ | 


21 
கெடுந்தீவு மத்தி 


திருமதி ஏ. நறேசமுதது. 
அவர்களின 

0-ம்‌ வருட ஞாபகம்‌ 

தயாபர யேசுவே! இவவின அ 
தச்துமத்‌தக்கு நித்திய இனப்‌ 
பாற்தியைக்‌ கட்டளையிட்டரு 
ரூம்‌. முடிவில்லாத ஒளி இவ 
வுக்குப்‌ பிரகாசிக்ககஅடவ ௮, 
சமாதான த்‌ தில்‌ இளைப்பாஅ 
வாவாச. 

இவவின ௮ ஆன்ம இளைப்பாற்‌ 
நிக்காக வரும்‌ 26-6-72 காலை 
நெடுச்திவு புனித யுவானியார்‌ 
ஆலயத்தில்‌ அச்சப்‌ பாடற்பூசை 
நிறைவெய் அம்‌. இதனைக்‌ கண்‌ 
ணுறும்‌ வண. குருமார்‌ சங்‌. சந்நி 
யாசர்‌, கன்னியர்‌, இனசனர்‌, மற்‌ 
அம்‌ அனைவரும்‌. இவவது ஆன்ம 
இளை ப்பாற்றிக்காக வேண்டிக்‌ 
கொள்ளுமா அகேட்டுக்கொள்ளு 
இரோம்‌. 

பிரிவால்‌ அயருஅம்‌ கணவர்‌ : 
௬. அந்தோனி, மற்றும்‌ பிள்ளை 
கள்‌, பேரப்பிள்ளைகள்‌. 


நன்றித்‌ துதிகள்‌ 
சான கேட்ட வரத்தைப்‌ பெற்‌ 
அத்‌ தந்தமைக்கு புனித சூசை 
யப்பரின்‌ நாமம்‌ என்றும்‌ புகழப்‌ 
படுவதாக, _— அடியான்‌ 
3% 3 38 


கான கேட்டவற்றைப்‌ பெற்‌ 


அத்தந்த மண்கும்பான்‌ புனித 


அந்தோனியாரின்‌ புகழ்ச்‌சிக்காக 
நேர்த்தியமினபடூ இசைப்‌ பிரச 
ரிககிறேன. 
- ஒர்‌ அடியான்‌ 
ட * % 


பிறேக்ஈகா பாலயேசுவிடம்‌ 
நான்கேட்ட மனருட்டு டைக்ச 
மைக்கு நன்றியாக இதைப்‌ பிர 
_ அடியான்‌ 


அவர்களின 
பிறப்பு: இறப்பு: 
12-1-1897 80-06-1947 


சவியத்தில்‌ இவரை சேூத்ச 
வர்கள்‌ -- அன்பு கொண்டாடிய 
வர்கள்‌ அனைவரும்‌ இவரின்‌ 
ஆன்ம இரட்சணியத்அச்காக 
வும்‌, குடும்ப சமாதானத்திக்‌ 
காகவும்‌ தேவனை வேண்டும்படி 
தாழ்மையுடன்‌ : வண்டுகறோம. 

இவரின்‌ ஆன்ம சாந்திக்காக 
ஊர்காவற்றுறை புனித ௮௫ 
தோனியார்‌ ஆலயத்தில்‌ 30-6- 
1972ல்‌  தக்கப்‌ பாட்டுப்பூசை 
ஒப்புக்கொடுக்கப்படும்‌, 

இவர்‌ மறைவை 
அயருடனநினைவுகூரும்‌ 


குடும்பத்தினர்‌. 
இதனைப்‌ 


கொழும்பு 18. 


நன்றித்துதி 
மருதமமொ தாவின மன்றாட்‌ 
தலால்‌ கான கேட்டவரம்‌ 
கடைத்தமைக்கு நன்‌ தியாக 


இதைப்‌ பிரசுரிக்கிறேன்‌. 
_ ஓர்‌ அடியான 


யேசுவின்‌ தீரு... 
[2-ம்பக்கத்‌ தொடர்ச்சி] 

நாகரீக இன்ப அலைகளின்‌ 
மேல்‌ மிதந்து, காணமின்றிப்‌ 
பாவ உணர்வினை பூட்டும்‌ 
ஆடைகளை யணிர்‌ ௮, அக்கிரம 
செயல்களைப்‌ புரிந்து அர்க்கு 
ணங்களில்‌ வளர்ந்து வருகின்‌. 
றோம்‌. ஆதலால்‌ இஷ்றேகாம்‌ 
நமது ஈன்‌ நிகெட்ட நீசச்‌ பதோ 
செயல்களையும்‌, அர்ச்குணக்‌ 
களையும்‌ அகற்றித்‌ தேவகற்‌ 
கருணேயிற்‌ சிகேகப்பலியாய்‌ 
வீற்றிருக்கும்‌ யேசுவின்‌ திரு. 
இருதயத்தை ஈமது விசுவா 
சக்கண்களால்‌ உற்றுநோக்கி 
அர்த கேசஇருதயத்தின்முன்‌ 
பாகத்‌ அக்கமனஸ்தாபக்‌ கண்‌ 
ணீர்‌ சொரிந்து பொறுததலை 
இரந்து வேண்டுவோம்‌, உலக 
பாவ அக்கிரமங்களுக்காக நிக்‌ 
தைப்பரிகாரம்‌ செய்வோம்‌, 
நம்மையே இரு தயநா தருக்கு... 
கல்மனதோடு அர்ப்பணித்து : 
அவருக்கு ஆலு தல்‌ அளிக்கப்‌ 
புண்ணிய கருமங்களைப்‌ புரி 
வோம்‌என்று வாச்களிமப்‌ 
போம்‌, அயதேவ இருதயக்‌ 
தற்குத்‌ தோத்திரம்‌ புரிந்து 
அதனை வணங்கிக்‌ அதித்து 
ஆராதிப்போம்‌. யேசுவின்‌ 
மகா மத. ரம்பொருந்திய இரு. 
தயத்தின்‌ இனிமையை உணர்‌ 
ந்து இவ்வுலக வாழ்விலே 
வெறுப்புற்று நித்திய நன்மை 
யளிக்கும்‌ புண்ணிய கருமன்‌ 
களில்‌ விருப்புற்று முழு ௩ம்‌ 
பிக்கையுடன்‌ யேசுவின்‌ திரு. 
இருதயத்தை அண்டிச்சென்‌ 
அ மது இசட்சணியத்தை: 
அடைய இடைவிடாது முயல்‌: 
வோம்‌. 


இப்பத்திரிகை யாழ்ப்பாணம்‌, தத்‌ குறுக்குத்தெருவில்‌ 20 தம்‌ இலக்கத்தில்‌ வதியும்‌ திரு, நீக்கிலஸ்‌ 
ஜேம்ஸ்‌ அவர்களால்‌ உரிமையாளருக்காக அர்ச்‌, சூசைமாமுனிவர்‌ அச்சகத்தில்‌ 1972-ம்ஞ்‌ு ஆனி 


மாதம்‌ 24-ந்தேதி சனிக்கிழமை அச்சிடப்பெற்று வெளியிடப்பட்டது, 


பாணம்$ தொலையேசி: 8003 தாபிதம்‌? 18763 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


தந்தி; * கதலிக்‌ பிறஸ்‌'' யாழ்ம்‌: 


